தொண்டாடிப்பொடியாழவார்‌ 


பூ. ௮. பாஷ்யம்‌ ஐயங்கார்‌, பி.ஏ., எல்‌. டி. 
எழுதியது 


சென்னை: 


ஸி. குமாரசாமி காயு ஸன்ஸ்‌ 


1925 
எாறிஸ்தர்‌ செய்தது] [விலை 2 ஆணா 


nttp://acharya.org 


Printed at 
The ‘Caxton Pre: 
Madras, 


nttp://acharya.org 


போருள்‌ அடக்கம்‌ 


எண்‌ விஷயம்‌ யச்சம்‌ 
1. விப்ரகாசாயணரின்‌ இளமைப்‌ பருவம்‌ - - 1 
2, விப்ரநாராயணரின்‌ ளிரக்திகலை - ல ல்‌ 
3. இரு௩க்தவன கைக்கர்யம்‌ - 2 - 6 
4. தேவமேவிபின்‌ ப்ரதிக்னை - த இத்‌ 
த. தேவகேலியின்‌ சூழ்ச்சி - ல அற்‌ 
6. தேவசேவிபின்‌ வெற்றி - க தத்‌ ப] 
7. தேவஜெவியின்‌ பிரிவும்‌ ப்சாமணரின்‌ வரும மும்‌ 16 
8. மாயோன்‌ விலை - - - 18 
9. கோயிலில்‌ வட்டில்‌ காணுமற்போதல்‌ - 20 
10. ப்சாமணர்‌ ராஜ கண்டனை அடைதல்‌ த்‌ 
11. பிராட்டியின்‌ கருணை - - - 25 
12. அரசன்‌ ப்ராமணரை விரலி 22ல்‌. ன தார 
13. விப்சகாசாயணர்‌ திருக்‌ தி கலமடைபல்‌ - 29 
டட்லி 


nttp://acharya.org 


தொண்ட ரடிப்பொடியாழ்வார்‌ 


=—: 


1. விப்ரநாராயணரின்‌ இளமைப்‌ 
பர்வம்‌ 


முற்காலத்தில்‌ தென்‌ இந்தியாவில்‌ மூன்று பெரிய 
சாஜ்யங்கள்‌ செல்வத்திலும்‌ நாகரிகத்திலும்‌ கல்வியிலும்‌ 
மிகவும்‌ இதப்படைக்‌இிருக்தன, அவைகளை அரசாண்ட 
மன்னர்‌ சேர, சோழ, பாண்டிய சென்னும்‌ மூன்ற வம்சத்‌ 
தவர்கள்‌. அவர்களின்‌ பராக்ரமத்தையும்‌, அவர்கள்‌ ஈடத்‌ 
இவந்த அரசியற்‌ இறப்பையும்‌ அக்காலத்தில்‌ விளங்யே 
அரேக கவிகள்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடி. யிருக்கிறார்கள்‌. 
. அம்‌ மூன்று நாடுகளில்‌ நீர்வள நிலவளங்களால்‌ 
பெருமை யடைந்திருந்தது, சோழ நாடாகும்‌. அம்‌ காட்‌ 
டிலேதான்‌ கல்வியும்‌ பக்தியும்‌ நிறைந்த சான்றோர்‌ பலர்‌ ; 
வஸித்து வந்தார்கள்‌. அம்‌ காடு முழுவதும்‌ அறச்சாலை , 
களும்‌, வித்யாசாலைகளும்‌, தேவாலயங்களும்‌ நிறைந்திரு 
ந்தன, அற்‌ நாட்டின்‌ நகர்கள்‌ கண்ணைப்‌ பறிக்கும்‌ அழகை 
யுடையனவாய்ப்‌ பொலிவுபெற்திருந்தன. அர்‌ நகர்களின்‌' 
உக்கதமான மாளிகைகளுடன்‌ கூடிய விதிகளும்‌, அவற்‌ * 
றைச்‌ சுற்றி இயற்கையாய்‌ அமைந்துள்ள, சோலைகளும்‌ 


nttp://acharya.org 


2 தொண்டாடிப்பொடியாழ்வார்‌ 


வாவிகளும்‌ கவிகளின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ 
தன்மையனவா யிருந்தன, 


அச்‌ சோழ நாட்டிலே திருமண்டங்குடி* என்னும்‌ 
பெயர்‌ வாய்ந்த பட்டண மொன்று உண்டு, அதில்‌ அறிவு 
நிறைந்த கல்விமான்களும்‌, கடவுளிட, ,த்திலும்‌ அடியவ 
ரிடத்திலும்‌ பக்தியோடு விளங்யெ சான்றோர்களும்‌ நிறைந்‌ 
இருந்தார்கள்‌, அவ்‌ வழயெ இருககரிலே எல்லா வர்ணத்‌ 
தாரும்‌ நத்தம்‌ கடமைகளை வழுவாது செய்துவந்தார்கள்‌. 
ஜனங்கள்‌ உள்ளதைக்‌ கொண்டு ,த்ருப்தியோடும்‌ ஸக்கோ 
ஷூத்தோடும்‌ காலம்‌ கழித்‌ தவக்தார்கள்‌. 

இருமண்டங்குடி.பில்‌ ஒரு வேதியர்‌ வஸித்‌.துவக்தார்‌. 
அவர்‌ வேதம்‌ முதலிய அற. நூல்களை நன்றாய்‌ அறிந்தவர்‌, 
வைதிக ஓழுக்கங்களிற்‌ சிறிதும்‌ பிறழாதவர்‌, அவருக்‌ 
குத்‌ திருமாலிடத்தும்‌ திருமாலடியார்சளாயெ வைஷ்ரைவ 
ரிடத்தும்‌ விசேஷ பக்தி மிகுந்திருந்தது, 


கருணைக்‌ கடலான எம்பெருமான்‌ அவ்‌ வேதியரின்‌ 
சிலத்தையும்‌ பக்தியையும்‌ கண்கெளித்து அவருக்கு ஓர்‌ 
அழயெ குழக்தையை அருள்புரிந்தார்‌." பகவானது கடா 
க்ஷத்தாற்‌ பிறந்த ௮க்‌ குழந்தையின்‌ வனப்பையும்‌, முகக்‌ 
காந்தியையுங்‌ கண்டு அதிசயித்த பெற்றோர்கள்‌ அதற்கு 
விப்ரகாராயணன்‌ என்‌ அ பெயரிட்டார்கள்‌. அக்‌ குழந்3ை 
ஜனித்த தினம்‌ மஹா மஹிமையோடுங்கூடிய ஒரு சுப 
இனம்‌, மா.தங்களிற்‌ சிறந்தது மார்கழி மாதம்‌; ஏனெனில்‌ 
அஅ பகவானது அம்சமாகக்‌ க்ருஷ்ண பரமாத்மா 
அருளிச்‌ செய்த ஸ்ரீ கீதையில்‌ சொல்லப்பட்‌ டிருக்றெ.து. 
அப்படிப்‌ பெருமை வாய்ந்துள்ள மார்கழி மாதத்‌ திலே 
கேட்டை நக்ஷத்ரங்கூடிய சுபதினத்திலே விப்ரநாரா 
யணர்‌ அவதரித்தார்‌, 


nttp://acharya.org 


1. விப்சகாசாயணரின்‌ இளமைப்‌ பர்வம்‌ 3 


மகா விஷ்ணுவின்‌ இருவாபரணங்களுள்‌ வைஜயந்தி 
என்னும்‌ பெயர்‌ வாய்ந்த வரமாலை ஒன்று, விப்சராரா 
யணர்‌ அர்த வாமாலையின்‌ அம்சமாகப்‌ பூலோகத்தில்‌ 
வந்து அவதரித்தார்‌. அக்‌ குழந்தையைப்‌ பெற்றோர்‌ 
சிராட்டிப்‌ பெருமையோடும்‌ வளர்த்து வந்தார்கள்‌, அந்த 
ஸுந்தர குமாருக்கு ஐந்து வயதாயித்று, தந்தையார்‌ 
தமது அருமைத்‌ இருமகனை அறிவும்‌ ஒழுக்கமும்‌ 
நிறைந்த ஆசிரியரை,த்‌ தேடி அவரிடம்‌ கல்வி பயிலும்படி. 
ஒப்புவித்தார்‌. ஏழாவது பிராயத்தில்‌ விப்ரகாராயண 
ருக்கு உபஈயனச்‌ சடங்கும்‌ நிறைவேறியது, அப்பால்‌ 
அவர்‌ தம்மாசிரியரிடம்‌ கற்கவேண்டிய அற நூல்கள்‌ 
யாவற்றையுங்‌ கற்று அவற்தில்‌ வல்லவசானார்‌. ௮க்‌ கும 
ரனைக்‌ கண்டோர்‌ யாவரும்‌, “(இவன்‌ ஈற்குணக்‌ குன்று; 
கல்விக்‌ களஞ்சியம்‌; இவனைப்போலும்‌ உலூத்‌ பிள்ளைகள்‌ 
உண்டோ ? இப்‌ புத்ர ரத்னத்தைப்‌ பெறுதற்குத்‌ அவர்‌ 
'தாய்தந்தையர்‌ என்ன நோன்பு கோற்றார்களோ !! என்று 
புகழ்க்து கொண்டாடினார்கள்‌. அடக்கம்‌, விரயம்‌, 
பொறுமை முதலிய ஸத்வ குணங்கள்‌ அவரிடம்‌ தலை 
யெடுத்து விளல்னெ. ஞானமும்‌, பொறுமையும்‌, குணமும்‌, 
திறனும்‌ ஒருங்கே அமைவஅ அருமை அருமை ! என்று 
அதிசயிக்காதவர்‌ இடையாது, வேதங்களையும்‌ மற்று 
முள்ள கலைகளையும்‌ நன்றாய்‌ உணர்ந்திருந்தார்‌, அவர்‌ பெற்‌ 
நிரந்த ஞானமுதிர்ச்ிக்குத்‌ தக்கபடி பகவானிடர்ும்‌ 
பாகவதரிடத்தும்‌ விசேஷ பக்தியுடையவராய்‌ விளங்கினார்‌. 

பரமபதத்தில்‌ நி.த்பஸ-டுரிகளோடு சிறப்புடன்‌ வீழ்‌ 
திருக்கும்‌ எம்பெருமான்‌ விப்ரசாசாயணசை ஆட்கொள்ள த்‌ 
திருவுளம்‌ பற்றினார்‌. தமது கணகாதரான ஸேனை முதலி 
யாரைத்‌ இருமண்டக்குடி.க்குப்போய்‌ விப்ரராசாயணருக்‌ 
சூத்‌ இருவிலச்சினை தரிப்பித்து அவரை வைஷ்ணவசராக்கி. 


nttp://acharya.org 


4 தொண்டாடிப்பொடியாழ்வார்‌. 


அவருக்கு மந்த்ரார்த்தங்களை உபதேடுத்‌து வரும்படி. சுட்‌ 
டனையிட்டு அனுப்பினார்‌, விஷ்வக்ஸேகரும்‌ பரமபதநாத 
னுடைய திருவுளப்படியே திருமண்டங்காடிக்‌ கெழுந்‌ 
தருளி விப்ரகாராயணருக்குக்‌ க்ருபையோடும்‌ திருமந்த்‌ 
ரத்தின்‌ பொருளை உபதேடுத்‌து மறைந்தார்‌, 


2. விப்ரகாராயணரின்‌ விரக்திநிலை 


மஹா ஞானியாய்த்‌ தம்மினும்‌ மிக்க:ரில்லை யெனும்‌ 
பெருமை வாய்ந்த விப்ரகாராயணர்‌ விவாஹப்‌ பர்வத்தினை 
யடைந்தார்‌, பெற்றோர்‌ தம்‌ புதல்வருக்கு ஈற்குலத்தில்‌ 
பிறந்த ஓர்‌ அழயை விவாஹம்‌ முடித்‌ துவைக்க நிச்ச 
யித்தனர்‌, 

பெற்றோரின்‌ உள்ளக்‌ கருத்தை அறிந்த விப்ர 
நாராயணர்‌ ஸமயம்‌ நோக்கிக்‌ காத்திருந்து தமது பிதா 
தனித்திருந்த காலத்தில்‌ அங்குச்‌ சென்று அவருடைய 
இருவடிகளில்‌ பணிந்து நின்று வெகு விஈயத்துடன்‌ 
அடியில்‌ வருமாறு விண்ணப்பித்‌துக்கொண்டார்‌: 

“தந்தையே! உலூல்‌ மக்கள்‌ தமது மாதா பிதாக்‌ 
களால்‌ அடையும்‌ ஈன்மைகளைவிடப்‌ பன்மடல்‌ கதிச 
மான நன்மைகளை கான்‌ தேவரிரால்‌ பெற்றிருக்னெறேன்‌. 
மனிதராய்ப்‌ பிறந்தோர்‌ விதிவிலக்குக்களை அறிந்து நற்கதி 
அடைதற்கு ஸாதனமா யுள்ளது கல்வியாகும்‌, கல்வி 
யில்லாதவன்‌ பிறவிப்பயனை அடைதல்‌ அரிது. தேடுதற்‌ 
கரிய கல்விப்பொருளைக்‌ கடவுளின்‌ அருளாலும்‌ நீங்கள்‌ 
புரிந்த ஈல்லறத்தின்‌ சிறப்பானும்‌ நான்‌ பெற்றிருக்க 
றேன்‌. அக்கல்வியே எனக்கு உற்ற துணையாய்‌ இருந்து 
நான்‌ பகவானை வணங்‌ நல்வழியில்‌ நின்று முடிவில்‌ 
அவன அ திருவடிகளை அடைவதற்கு வேண்டிய நலம்‌ 


nttp://acharya.org 


2. விப்ரகாசாயணரின்‌ விரக்திரிலை 5 


புரிவதாகும்‌, தேவரீர்‌ இப்‌ பேருபகாரம்‌ செய்ததற்கு நான்‌ 
என்ன கைம்மாறு செய்ய வல்லேன்‌ ! 

நான்‌ லெ நாளாய்க்‌ கொண்டிருக்கும்‌ விருப்பம்‌ ஒன்‌ 
றுண்டு, அதைத்‌ தேவரீர்‌ தயை புரிந்து ஈடேற்றி 
வைக்கவேண்டும்‌. இவ்ய ஸ்தலங்கள்கோ௮ம்‌ யாத்ரை 
செய்து ஆங்காங்கு உள்ள எம்பெருமான்களை ஸேவிக்க 
விரும்புறேன்‌. தேவரீர்‌ அடியேனிடம்‌ அருள்காட்டி. 
அஅமதி அளித்தால்‌ என்‌ விருப்பம்‌ நிறைவேறும்‌." 

இவ்வாறு தம்மை ப்ரார்த்தித்த மைந்தரைத்‌ தற்‌ 
தையார்‌ அன்புடன்‌ நோக்‌, “உன்‌ குணத்திற்கு ஏற்ற 
புத்தியே உனக்கு அமைர்திருத்தலைக்‌ கண்டு மன மெட்‌ 
தேன்‌. ஆயினும்‌, கான்‌ உனக்குச்‌ சொல்வதைக்‌ கேட்டு 
அப்படியே நடந்து கொண்டால்‌ எங்களுக்கு ஸந்தோஷம்‌ 
உண்டாகும்‌, உன்னை எவ்வளவு அருமையாய்‌ வளர்த்து 
வந்தோமென்பதை நீ அதிவையன்றோ ? ஆசையால்‌ நாங்‌ 
கள்‌ உன்னைப்‌ பிரிந்து ஒரு காளாயினும்‌ உயிருடன்‌ இருக்க 
ஸம்மதிக்க மாட்டோம்‌, நீ இங்கருக்தபடியே பரந்தாமனை 
வழிபடுவதற்கு வேண்டிய ஸெளகர்யங்களைச்‌ செய்து வைக்‌ 
இறேன்‌. குமெபத்தில்‌ இருந்துகொண்டு இல்லறங்களைச்‌ 
'செவ்வையாய்ச்‌ செய்யவேண்டு மென்பதே இறைவனு 
டைய கட்டளையாகும்‌; அதற்கு மீறி நடத்தல்‌ சரியன்று. 
ஆதலால்‌ உனக்கு இசைர்‌,தஸுந்தரியை விவாஹம்‌. செய்து 
கொண்டு, விட்டில்‌ இருந்தபடியே பகவானை ஆராதித்துவா. 
பகவானது அருளும்‌ எளிதில்‌ கைகூடும்‌, இதற்காக நீ 
ஊருராய்‌ ஒடி.த்திரிக்து அலையவேண்டாம்‌! என்ன கூறினார்‌, 

விப்சசாசாயணருடைய மனமோ ஓரே நிலையில்‌ 
நின்று விட்டது. அவருக்குள்ள மனவுறுதியைத்‌ தேவர்‌ 
களாலும்‌ கலைக்க முடியா. அவர்‌ விவாஹத்தை வெறுத்‌ 


nttp://acharya.org 


6 தொண்டாடி ப்பொடியாழ்வார்‌ 


சார்‌, ஸம்ஸாரக்‌ கடலில்‌ அழுந்தியவன்‌ அதன்‌ கரையை 
அடைதல்‌ அஸாத்யமேன்று அவர்‌ எண்ணினார்‌. பகவா 
னைத்‌ தொழுது நலமடைதற்குக்‌ குடூம்பம்‌ ஒரு பெருந்‌ 
தடை என்று அறிந்தார்‌. தன்‌ இஷ்டப்படிக்‌ கடவுளை 
தீயானிப்பதற்கு ப்ரதிகூலமா யிருக்கும்‌ ஸம்ஸாரத்தில்‌ 
சிக்கித்‌ துன்பத்தை அநுபவிக்க அவர்‌ விரும்பவில்லை. 
ஆசையால்‌, அவர்‌ தம்‌ தந்தையாரிடம்‌ தமது முடிவான 
தீர்மானத்தை வெளியிட்டு அவர்‌ எவ்வளவு மன்றாடிப்‌: 
பார்த்தும்‌ கேளாமல்‌ ஸ்ரீரங்கம்‌ நோக்டப்‌ புறப்பட்டு 
விட்டார்‌, 


8. திரு௩ந்தவன கைங்கர்யம்‌ 


விப்ரகாராயணர்‌ ஸ்ரீரங்க காதரது அற்புத மூர்த்‌ 
த்தை மனத்தில்‌ த்யானித்துச்‌ கொண்டே சென்றார்‌, 
அவரது உள்ளம்‌ நிஷ்களங்கமாயிருந்தது, அரங்க ஈகர்‌ 
சென்று அங்கு தாம்‌ காணப்போகும்‌ அருங்காட்சியை 
நினைந்து நினைந்‌ து உள்ளூருனோர்‌. ஸ்ரீரங்கம்‌ சென்று 
அரவனையில்‌ பள்ளிகொண்டு எழுக்தருளியிருக்கும்‌ 
அழபயெ மணவாளரை ஸேவிக்கும்‌ பாக்யம்‌ தமக்குக்‌ 
இடைத்த தற்காக அவர்‌ களிப்படைந்தார்‌. 


மறையவர்‌ அத்‌ இவ்யத்‌ இருககரை அடைந்தார்‌, 
முறைப்படிசென்று கோயிலுட்புகுக்து ஸந்கிதி அடைந்து 
ஸாஷ்டாங்கமாகத்‌ தண்டனிட்டு வணங்‌ நின்றார்‌, இரு 
வநக்தாழ்வான்‌மீது எம்பெருமான்‌ பிராட்டி ஸமேதராய்‌ 
வெகு நெப்புடன்‌ விற்றிருக்கும்‌ இவ்யமங்கள விக்ரஹத்‌ 
இன்‌ திருக்கோலத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டு ஸேலித்தார்‌. 
அவரது இரண்டு கண்களினின்‌ அம்‌ ஆநந்த வருவி 
சொரிந்தது, அவரத மெய்‌ சிலிர்த்தது, ரோமம்‌ புள 


nttp://acharya.org 


3. இருகந்தவன கைங்கர்யம்‌ ௪ 


இத்தது. நம்பெருமாளை ஸேவித்‌து மெய்ம்மறந்து கின்ற. 
வேதியர்‌, அப்‌ பெருமானைத்‌ அதித்து அகந்தக்‌ கடலில்‌ 
அழ்ந்திறாந்தார்‌. ஸ்ரீரங்ககாதனும்‌ விப்ரகாசாயணரைக்‌ 
குளிர ரோக்‌ அருள்‌ புரிக்தார்‌. 

அஅமுதல்‌ விப்ரகாசாயணர்ஸ்ரீரங்கத்திலேயே வாஸம்‌ 
செய்யச்‌ தொடங்னொர்‌. எல்லாப்‌ பாபங்களையும்‌ போக்‌. 
கும்‌ மஹிமை வாய்ந்த திவ்ய ஸ்தலமன்றோ ஸ்ரீரங்கம்‌? 
விப்ரநாராயணருக்கு அழயெ மணவாளரிடத்தில்‌ அளவு 
கடந்த பக்தி உண்டாயிற்று ; : அதனால்‌ தான்‌ அவர்‌ எம்‌ 
பெருமானுக்குத்‌ தகுந்த இருப்பணி செய்துகொண்டு. 
அவ்விடத்திலேயே வாஸஞ்செய்ய;க்‌ தீர்மானித்தார்‌. 


கடவுளுக்கு உகப்பான பணி யாதென்று ஆராய்ர்‌ 
தார்‌, முன்னம்‌ கஜேந்த்ரர்‌ செய்துவந்த புஷ்ப கைங்கர்‌ 
யத்திற்கு உகந்து அவரைப்‌ பகவான்‌ பெரிய ஆபத்தி 
னின்றும்‌ சாத்து ஈற்பதம்‌ அளித்ததையும்‌, ஸ்ரீவில்லபுச்‌ 
தூரில்‌ துளஸீ கைங்கர்யம்‌ செய்து வந்த பெரியாழ்வாருக்கு. 
மஹாவிஷ்ணு அராள்புரிக்ததையும்‌, இனங்தோனும்புஷ்பம்‌ 
கொண்டு வர்து ஸமர்ப்பித்த ஸ்ரீமாலாகாரருக்கு க்ருஷ்‌ 
ணன்‌ காட்டிய கருனைத்‌இதத்தையும்‌ விப்ரகாராயணர்‌ 
நினைத்துத்‌ தாமும்‌ அப்படியே"செய்.து திருமாலின்‌ க்ருபை: 
யைப்‌ பெறத்‌ தீர்மானித்தார்‌. உடனே அத்திருப்பதி 
யிலேயே அவர்‌ ஒரு கந்தவனம்‌ அமைத்து அதில்‌ பல 
வகைப்‌ புஷ்பச்‌ செடிகள்‌ வைத்து வளர்க்க ஆரம்பித்தார்‌. 
மிகுந்த ரெத்தையோடு வேளை தவறாமல்‌ நீர்ப்பாய்ச்சிக்‌ களை 
யெடுத்துச்‌ செடிகளைப்‌ பூச்சிகள்‌ பாழாக்காமல்‌ இரவும்‌ 
பகலும்‌ ஓயாமல்‌ காத்துவந்தார்‌. ப்ரதிதினமும்‌ மலரும்‌ 
பூக்களை அழகாகக்‌ கட்டி மாலையாக்கி கொண்டுபோய்‌ 
ஸ்ரீரங்ககாதனுக்கு ஸமர்ப்பித்து ஸேவித்து வருவார்‌. 


nttp://acharya.org 


8 தொண்டாடி.ப்பொடியாழ்வார்‌ 


சிறுவர்களே ? நீங்களும்‌ விப்ரகாராயணரைப்‌ போல்‌ 
உங்கள்‌ வீட்டுத்‌ தோட்டங்களில்‌ துளஸீ, ரோஜா முதலிய 
புஷ்பச்சேடிகளை வைத்து வளர்த்து மலரும்‌ மீலர்களைக்‌ 
கடவுளுக்குச்‌ சூட்டினால்‌ கடவுளின்‌ திருவருள்‌ உங்க 
ளுக்கும்‌ உண்டாகும்‌. அதனால்‌ உங்களுக்கு நல்லறிவு 
வளரும்‌; உங்களுடைய கல்வி சேழிக்கும்‌; லக்ஷ்மியின்‌ 
அருட்பார்வை கூடும்‌. திரண்டசேல்வமும்‌ ரீண்டஆயுளும்‌ 
பேற்று இன்பமாய்‌ வாழ்வீர்கள்‌. பகவானுக்கு நாம்‌ 
செய்யக்கூடிய பணிகளிற்‌ சிறந்தது இப்‌ பணியல்லவா! 
அதனால்‌ நாம்பேறக்கூடாத ஈன்மையும்‌உண்டோ? மலர்ந்த 
புஷ்பங்களைக்‌ காணம்போது நமக்கு எவ்வளவு இன்பம்‌ 
உண்டாகிறது? அவைகளினின்றும்‌ வீசும்‌ வாஸனையை 
நாம்‌ எப்போதும்‌ முகந்து அநுபவிக்க விரும்புகிறோ 
மல்லவா ! கடவுளுக்கும்‌ புஷ்பங்களிடத்தில்‌ வெகு ப்ரிய 
மூண்டு, எவன்‌ ஸந்தோஷமாய்ப்‌ பக்தியுடன்‌ தமது திருவ 
டிகளில்‌ புஷ்பங்களைக்‌ கோண்டவந்த ஸமர்ப்பிக்கிறானோ. 
அவனிடத்தில்‌ பகவானுக்கு அருள்‌ உதிக்கும்‌. அவர்‌ 
நம்மிட மிருந்து பணமாவது சோத்தாவது விரும்பவில்லை. 
சுத்தமான மனத்தையும்‌, மலராலும்‌ நீராலும்‌ புரியும்‌ அர்ச்‌ 
சனையையுமே அவர்‌ பெரிதாக மதிக்கிறார்‌. ஆகையால்‌ 
இத்தோண்டிஷம்‌ மேம்பட்ட்திருத்தோண்‌6 வேறஇல்லை. 


&.. தேவதேவியின்‌ ப்ரதிக்னை 


விப்ரகாராயணர்‌ தமது கைங்கர்யத்திலேயே கருத்‌ 
அடையவராய்ச்‌ சோலையை வெரு ஜாக்ரதையோடுங்‌ 
காத்து வந்தார்‌, அச்‌ சோலையின்‌ சிறப்பை சோழ சாஜன்‌ 
முதல்‌ யாவரும்‌ அறிக்து அவருடைய பக்தியைக்‌ கண்டு 
அஇசயித்தார்கள்‌. 


nttp://acharya.org 


4. ரேவதேலியின்‌ ப்சஇக்னை 9 


இப்படி இருக்கையில்‌ திருக்கரம்பனூர்‌ என்னும்‌ 
ஸ்தலத்தில்‌ ஒரு வே? இருந்தாள்‌. அவளுக்குத்‌ தேவ 
தேவி எண்று பெயர்‌, அவள்‌ வெகு ரூபவதி. அவளுடைய 
அழசைக்‌ கண்டு சோழ ராஜன்‌ மயங்கி யிருந்கான்‌, தேவ 
தெவி ஒரு காள்‌ உறையூருக்குச்‌ சென்று சோழ மன்ன 
னிடம்‌ தனக்கு வேண்டிய 'த்ரவ்யங்களும்‌ ஆடையா 
பரணங்களும்‌ பெற்று அவனிடம்‌ விடைபெற்னுக்கொண்டு 
திருக்காம்பனூருக்குத்‌ திரும்பினாள்‌. 


தேவ தேவி தன்‌ தோழியருடன்‌ திரும்பி வந்து 
கொண்டிருக்கையில்‌ அவளும்‌ ஸகளும்‌ வெயிலின்‌ சமை 
ஸஹிக்க முடியாமல்‌ வருந்திக்‌ சளைப்புற்றனர்‌. விப்ரராசா 
யணருடைய சோலை வழியில்‌ இருப்பதை அதிந்த தேவ 
தேவி தன்‌ தோழிகளுடன்‌ அச்‌ சோலைக்கு வந்து சேர்ந்‌ 


தாள்‌, 


அச்‌ சிங்காரத்‌ தோட்டத்தைக்‌ கண்டதும்‌ அவளுக்கு 
உண்டான ஆச்சர்யத்தைச்‌ சொல்லி முடியாது. அவள்‌ 
தன்‌ ஸகெளை ரோக்‌, ஸஹோ தரிகளே, கான்‌ பெண்ணாய்ப்‌ 
பிறந்தது முதல்‌ இவ்வளவு நேர்த்‌, தயான பூம்பொழிலைக்‌ 
சண்டதேயில்லை. இந்த்சனது கற்பகச்‌ சோலையும்‌ இதற்கு 
ஸமான மாகாது, ஈமக்‌ குள்ள சிரமம்‌ முழுவதும்‌ இதில்‌ 
கால்‌ எடுத்து வைத்ததும்‌ மாயமாய்ப்‌ பறந்து விட்டதே! 
எ.த்தனைவகைப்‌ பழமரங்கள்‌ ! புஷ்ப ஜாதிகள்‌ எத்தனை! 
அவை வைக்கப்பட்டிருக்கும்‌ ஒழுங்கையும்‌ அழகை 
என்னென்‌ அ சொல்வது ! இவ்வளவு ரமணீயமான தோட்‌ 
டத்தைக்‌ காத்து வளர்ப்பது எவ்வளவு அருமையான 
கார்யம்‌! நாம்‌ இதில்‌ சற்று கேரம்‌ உலாலியிருர்து சமம்‌: 
இர்க்தபின்‌ புறப்படுவோம்‌ என்‌ அ சொல்லி, எல்லாரையும்‌ 
அழைத்துக்‌ கொண்டே தோட்டத்திற்குள்‌ நுழைந்தாள்‌. 


nttp://acharya.org 


10 தொண்டாடிப்பொடியாழ்வார்‌ 


ப்ராமணர்‌ காஷாயம்‌, தரித்துத்‌ தேகமுழுதும்‌ பன்‌ 
னிரண்டு இிருமண்காப்பும்‌ விளங்கத்‌ தம்‌ கார்ய த்தலேயே 
கண்ணுடையவசாய்‌, ஒருபுறத்தில்‌ செடிகளுக்கூத்‌ தண்‌ 
ணீர்‌ பாய்ச்சிக்கொண்டும்‌ மண்ணைக்‌ கொதிஇிக்கொண்டும்‌ 
இருர்தார்‌, அவர்‌ பகவானுடைய நாமங்களை உச்சரித்துக்‌ 
கொண்டே தம்முடைய வேலையைக்‌ கவனித்‌ துக்கொண்‌ 
டிருக்தார்‌, தேவதேவி அத்தோட்டம்‌ முழுவதும்‌ சுற்றிக்‌. 
கொண்டே வந்து விப்ர காராயணர்‌ ஜலம்‌ பாய்ச்சிக்கொண்‌ 
மருந்த இடத்தில்‌ தன்‌ தோழிகளுடன்‌ வந்துநின்றாள்‌. 

தேவசேவிப்ராமணரின்‌ ஸாத்விகவேஷ த்தைக்கண்டு. 
அச்சர்யப்பட்டுத்‌ தன்‌ தமக்கையை நோக்‌, “ஹேர 
சரியே! இந்தப்‌ பார்ப்பானின்‌ செருக்கை என்னென்று: 
சொல்வது? என்னுடைய அழகைக்கண்டு மன்னாதிமன்னர்‌ 
ம்‌ என்னிடம்‌ மயங்கிக்கடக்றொர்களே ! அப்படி 
முக்க, நான்‌ இவர்‌ எதிரில்‌ நின்திருந்‌தும்‌ என்னைக்‌ கண்‌ 
ணெடுத்தும்‌ பாராமல்‌ இருக்றோரே! இவருக்கு என்னிடம்‌ 
இல்வளவு அலக்ஷ்யமா ? இவரை எப்படியாவது நான்‌: 
வசப்படுத்‌தாமல்‌ விடுவதில்லை” என்னு கூறினாள்‌. 


மூத்தவள்‌ தேவதேவியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு 
உடல்‌ குலுக்க ஈகைத்‌, “0 தவதேவி! அவரை யாரென்று 
நினைத்தாய்‌? அப்‌ பாகவதரிடம்‌ உன்‌ ஸாமர்த்யம்‌ சிறி 
அம்‌ செல்லாது, வீண்‌ ஆசையை விடு, ' அவரைக்‌ 
கெடுக்க முயல்வதும்‌ ம 'ஹாபாபமாம்‌, அவருடைய ப்ரதாப்‌ 
மானது ஊர்முழுதும்‌ பரவி யிருக்றெது, அவர்‌ பெரிய 
அறலி, அந்த ரைத்விக வேதியசை கி செரும்ஜொல்‌ அழி 
வ. திண்ணம்‌” என்று கூறினாள்‌. 


பேவதேவிக்குத்‌ தன்னைப்போல்‌ அழகெள்‌ உலடுல்‌ 
கிடையாதென்ற மமதை மிகுதியும்‌ உண்டு, தன்வலையில்‌ 


nttp://acharya.org 


5. தேவதேவிபின்‌ சூழ்ச்சி ரா 


சிக்காத ஆடவரும்‌ உண்டோ என்று நினைத்து அவள்‌ 
மிகவும்‌ இறுமார்திருந்தாள்‌, தமக்கையின்‌ மொழிகளைக்‌ 
சேட்ட அம்‌*அவளுக்குக்‌ கோபம்‌ பொற்இிற்று, கண்களில்‌ 
இிப்பொறி பறக்கக்‌ தேவதேவி தன்‌ ஸஹோதரியை 
ரோகி, “இதோபார்‌ ! கான்‌ இவனை அடிமையாக்கி விடு 
றேன்‌. அவனை மயக்க என்‌ வசப்படுத்தி விட்டால்‌ நீ 
எனக்கு ஆனுமாதகாலம்‌ அடி.மையாயிருந்து உழைக்க 
உடம்படுகிறாயா ?'” என்றாள்‌. 

மூத்தவளும்‌ ப்ராமணருடைய மஹிமையை அதிர்‌. 
சவ ளாகையாலே தேதவதேலியின்‌ வார்த்தைக்குக்‌ கட்டுப்‌ 
பட்டு அவளை நோக்‌, “நீ உன்‌ முயற்சியில்‌ சவறி 
னால்‌ எனக்கு ஆனுமாதகாலம்‌ அடிமையாக வேண்டும்‌”? 
என்று கூறினாள்‌. தேவதேவியும்‌ அவ்வாறே செய்ய. 
உடம்பட்டாள்‌. 


5. தேவதேவியின்‌ சூழ்ச்சி 


தேவதேவி மகா கெட்டிக்காரி, தான்‌ ஒன்றைச்‌ செய்ய 
நினைத்தால்‌ அதைச்சாதியாமல்‌ விடமாட்டாள்‌. பெண்ணாய்‌ 
இருந்தும்‌ அவளுக்குத்‌ அணிவும்‌ தைர்யமும்‌ மிகுதியும்‌ 
உண்டு, எப்படியாவது லிப்ரகாராயணரின்‌ தூயமனத்‌ 
தைக்‌ கெடுக்கக்‌ கங்கணம்‌ கட்டிக்கொண்டாள்‌. 

அவள்‌ தன்‌ ஸஹோதரி முதலியவர்கை விடை 
கொடுத்‌ தனுப்பிவிட்டாள்‌. (தீன்‌ ஈகைகளையும்‌ பட்டாடை 
களையும்‌ களைந்து தன்‌ ஸகெளிட,த்தில்‌ கொடுத்தனுப்பி' 
விட்டுத்‌ தேவ தேவி காஷாயந்‌ தோய்த்த சேலை யொன்றைக்‌ 
குட்டிக்‌ கொண்டு விப்ரகாராயணர்‌ பக்க.ச்தில்‌ போய்‌ நின்‌ 
ஒள்‌. அப்போதும்‌ அவர்‌ அவளைக்‌ கண்ணெடுத்தப்‌ பார்க்க 
வில்லை “இந்தப்‌ பூனையும்‌ பாலைக்‌ குடிக்குமா? என்பது! 


nttp://acharya.org 


12 தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ 


போல்‌ தேவதேவி வேஷம்‌ போட ஆரம்பித்தாள்‌, அவள்‌ 
ஒரு தவமடக்தை போல்‌ நடந்து கொண்டாள்‌. ஸதா பகவா 
னது நாமங்களையே அவளுடையவாய்‌ உச்சரி,ச்‌ அக்கொண் 
டிருக்கும்‌, விப்ரராராயணர்‌ படுக்கையை விட்டு எழுந்‌ 
இருப்பதற்கு முன்னமே அவள்‌ எழுந்திருப்பாள்‌, உடனே 
அவள்‌ அத்‌ தோட்டச்திலிருக்த செடி. கொடிகளைப்பார்க்து 
அவதற்திற்குத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சுவாள்‌. விப்ரகாராயண 
ரைக்‌ கண்டபோது தூரத்தில்‌ நின்‌, 'றபடியே அவரை 
வணங்‌? ஈமஸ்கரிப்பாள்‌, அவர்‌ ஏவாமலே அவருக்குச்‌ 
செய்யக்கூடிய பணிகளைச்‌ செய்வாள்‌. அவளே அச்செ 
புகளை ஆராய்ந்து, மலர்களைக்கொய்து அழயெ மாலைக 
ளாய்க்கட்டி. அவர்‌ ஈடமாடும்‌. இடத்தில்‌ வைத்‌அவிடுவாள்‌. 
இப்படிச்‌ லே இனங்கள்‌ கழிந்தன, மறையவர்‌ 
அம்‌ மாதின்‌ குணங்களைக்கண்டு வியக்து அவளை ஒருநாள்‌ 
அழைந்து, “8 யார்‌? நீ இல்சிருப்பதற்குக்‌ காரணம்‌ 
என்ன ?' என்று வினவினார்‌, ; 
தேவதேவி வெகு மர்யாதையோடும்‌ விப்ரரை நோக்‌, 
“ஸ்வாமி! அடியேன்‌ முன்‌ ஜன்மத்தில்‌ செய்தபாபத்தால்‌ 
மஹா இழிவான குலத்தில்‌ பிறந்தேன்‌. தாஸிக்‌ குலத்தில்‌ 
பிறந்த என்னை என்‌ பெற்றோர்‌ என்‌ குலத்தொழிலை 
நானும்‌ கைக்கொள்ள வேண்டும்‌ என்று கிர்ப்பந்தித்தார்‌ 
கள்‌. என்மனமோ அவ்விழிவான கார்யத்தில்‌ சிறிதும்‌ 
செல்லவில்லை, உலகத்தாரை ஏமாற்றிப்‌ பிழைக்க நான்‌ 
விரும்பவில்லை. தேவரிரைப்போன்ற ம 'ஹான்களை௮டுக்துக்‌ 
கைங்கர்யம்‌ புரிந்து கடைத்தேறலா மென்னு விரும்பு 
றன்‌, கான்‌ கஇயற்றவள்‌. எப்படியாவது நற்கதி அடைய 
வேண்டு மென்னும்‌ எண்ணம்‌ மாத்ரம்‌ எனக்கு உண்டு, 
இவ்வேழை மீ. தேவரீர்‌ அருள்‌ புரிந்தால்‌ அடியாள்‌ உய்‌ 
வதற்கு வழியுண்டு, இன்றேல்‌, கான்‌ இறத்தலே மேல்‌, 


nttp://acharya.org 


6. தேவதேவியின்‌ வெற்றி 13 


பெரியோர்களையடைக்து அவருக்குச்‌ தொண்டு புரிதற்‌ 
கன்றி இத்தேஹம்‌ எதற்கு ஏற்பட்டிருக்றெ து? ஆகையால்‌ 
எனக்குத்‌ தக்வோபதேசம்‌ செய்து கான்‌ உய்யும்வகையை 
அருள்புரியளேண்டும்‌. தேவரீரிடும்‌ பணிகளைச்‌ ரஸா 
வடித்துக்‌ செத்தையோடு அவற்றைச்‌ செய்து, தேவரீர்‌ 
உண்டு எறிந்த மிச்சத்தைர்‌ இன்று நற்கதி அடைய 
விரும்புறேன்‌!" என்று கூறினாள்‌. 

அவளுடைய கபட எண்ணங்களைச்‌ சிறிதும்‌ அறியாத 
விப்ரகாராயணர்‌, அவளுரையை மெய்யென நம்பி, அவளு 
டைய பக்தியையும்‌ விசக்தியையும்‌ புகழ்க்‌து கொண்டாடி. 
அவளை நோக்கி, “பெண்ணே ! உன்‌ எண்ணம்‌ அது 
வாயின்‌, 8 இச்சோலையில்‌ இருப்பதற்கு எனக்குச்‌ சிறித 
அக்ஷூபம்‌ இல்லை, இதுவரை செய்து வந்ததுபோல்‌ நம்‌ 
பெருமாளுக்குப்‌ பூ. கொண்டு செய்யும்விஷயத்‌ இல்‌ எனக்கு 
உன்னால்‌ இயன்ற உதவியைச்‌ செய்து வரலாம்‌!" என்று 
நியமித்தார்‌. தேவதேவியும்‌ தன்‌ எண்ணம்‌ ஈடேறும்‌ 
காள்‌ குதுயெ தென்று களித்து ஸமயம்‌ நோக்‌ யிருக்‌ 
தாள்‌. அவள்‌ முன்‌ போலவே மறையவர்க்குத்‌ திருத்‌ 
தொண்டுகள்‌ புரிந்து அவரை ஸந்தோஷப்படுத்தி வச்‌ 
தாள்‌. ஸ்ரீரங்க நாதனுக்குப்‌ புஷ்ப கைங்கர்யம்‌ முன்‌. 
னிலும்‌ வெகு சிறப்பாக நடந்து வந்தது, 


6. தேவதேவியின்‌ வேற்றி 


இங்ஙனம்‌ பல மாதங்கள்‌ சென்றன, வர்ஷாகாலல்‌ 
குஅயெது. ஒரு காள்‌ ஆகாயமுழுஅம்‌ மேகங்கள்‌ குழு 
மிப்‌ பேரிடியையும்‌ மின்னலையும்‌ உண்டாக்கக்‌ சத்து 
நேரத்துக்குள்‌ பெருமழையாகப்‌ பெய்யத்‌ தொடங்னெ, 
எங்கும்‌ இருள்கவிந்தது, கடமேழைக்‌ கஞ்சி எல்லாவுயிர்‌ 
களும்‌ ஓடியொளித்தன, ச 


nttp://acharya.org 


14 தொண்டாடிப்பொடியாழ்வார்‌ 


விப்ரகாராயணர்‌ அன்றிரவு வழக்கம்போல்‌: தமது 
பர்ணசாலையில்‌ படுகது உறங்கினார்‌. தேவதேவி வெளியி 
லேயே சோலையில்‌ ஒரு புறத்தில்‌ படுத்திருந்தாள்‌. அன்‌ 
நிரவு பெய்த மழையின்‌ கடுமையைக்கண்டு விப்ரராரா 
யணார்‌ தேவதேவியின்‌ எளிய நிலைக்கு வருந்தினார்‌. அவர்‌ 
இயற்கையிலேயே எல்லா உயிர்களிடத்தும்‌ கருணையும்‌ 
இரக்கமுங்‌ கூடியவர்‌, பிறர்‌ வருந்துவதைப்‌ பார்க்க 
அவர்மனம்‌ சஹியா.அ, ஆசையால்‌ அவர்‌ பர்ணசாலைக்கு 
வெளியே வந்து தேவதேவியைக்‌ கூப்பிட்டு, அப்பர்ணசா 
லையில்‌ ஒரு பக்கமாய்‌ இருக்கும்படி. அவளுக்கு உத்தரவ 
கொடுத்தார்‌. அவள்‌ மழையில்‌ களையாதிருக்க வேண்டு 
மென்னும்‌ எண்ணத்தால்‌, அவர்‌ அவளுக்கு அப்பர்ஸ 
சாலையில்‌ இடங்கொடுத் தார்‌. 

வஞ்சகியான தேவதேவி அவருடைய மனத்தைக்‌ 
கலைக்க அது தகுந்த ஸமயமென்று உணர்ந்தாள்‌. உண்ட 
வீட்டுக்கு த்ரோஹம்‌ நினைத்தல்‌ பாபிகளின்‌ செயல்‌, 
பாம்புக்குப்‌ பால்‌ வார்த்து வளர்த்தால்‌ அது என்றைக்‌ 
காவது தன்‌ இயற்கைக்‌ குணத்தைக்‌ காட்டாமல்‌ இராது. 
பேண்களைப்போல்‌ உறவாடிக்‌ கேப்போர்‌ உலகில்‌ ஒரு 
வரும்‌ கிடையாது. தேவதேவி விப்சகாராயணரின்‌ ரிய 
மனம்‌ பெற்று உள்ளே சென்றதும்‌ தன்‌ அற்பகுரைத்தைக்‌ 
காட்டம்‌ தொடங்கினாள்‌. அவள்‌ தன்‌ உரை ஈயத்தால்‌ 
மறையவரின்‌ உள்ளத்தைக்‌ கரைத்து விட்டாள்‌, அவளு 
டைய மொழிகளைக்‌ கேட்டு அவளழகைக்‌ கண்டபின்‌ அவ 
ரது மனமும்‌ கலங்கெது, உடனே அவருடைய சீலம்‌ 
அவரை விட்டு அகன்றது, 

தேவதேவி அகமடழ்ர்து தான்‌ மறைத்து வைம்‌ 
இருந்த ஆடை யாபரங்களை எடுத்அத்தரித்துச்‌ கொண்டு 
விப்ரநாராயணர்‌ முன்னிலையில்‌ நின்று தன்‌ ஆசை 


nttp://acharya.org 


6. தேவதேவியின்‌ வெற்றி 15 


மொழிகளால்‌ அவருடைய உள்ளத்தைக்‌ கவர்ந்தாள்‌. 
பெண்‌ வலைப்பட்டோர்க்கு அறிவு மழுங்கு மன்றோ? 
அவரும்‌ தம்‌ நிலையை மறந்து தேவதேவியோடு பகழ்ச்‌ 
இருந்தார்‌. அதுமுதல்‌ அவருடைய சீலமும்‌ ஒழுக்கமும்‌ 
குறைந்து கொண்டே வந்தன. அவருடைய தவறெறியுங்‌ 
குலைந்தது. அவர்‌ தாம்‌ செய்துவந்த 'திருத்தொண்டை 
யும்‌ மறந்தார்‌. அவர்‌ தேவதேவியின்‌ காதல்‌ வெள்ளத்தில்‌ 
மூழ்தெ தத்தளித்தார்‌. தேவதேவியும்‌ தன்‌ சபதம்‌ 
நிறைவேறிய தென்று மனங்களித்தாள்‌. 


அறிவு நிறைந்த பக்தர்களின்‌ மனமும்‌ நாளடைவில்‌ 
மாறித்‌ தீயவழியிற்‌ செல்லுதல்‌ கூடும்‌ என்பதற்கு, விப்ர 
நாராயணரின்‌ சரித்ரமே ஒரு த்ருஷ்டாந்தமாகும்‌. ஈம்‌ 
முடைய மனத்தை ஒரு நிலையில்‌ நிறுத்துவது மிகவுங்‌ 
கஷ்டம்‌, “பாபச்‌ செய்கைகளைப்‌ பின்பற்றிக்‌ கேறுவது 
எளிது. ஈற்கருமங்களைக்கோண்‌டூ மேன்மையடைதல்‌ 
அரிது. ஆகையால்‌, நாம்‌ இயன்றவரை தீக்குணமுடை 
யோரின்‌ உறவையும்‌ தீய விஷயங்களில்‌ உண்டாகக்‌ 
கூடிய விருப்பத்தையும்‌ விலக்கவேண்டும்‌. தீயோரின்‌ 
இணக்கம்‌ எளிதிற்‌ கூடும்‌. கூடியபின்‌ அதனால்‌ அடை 
வது தீமையே அன்றி வேறன்று. ஒருவன்‌ நாசம்‌ அடை 
வதற்கு'மூக்ய காரணம்‌ தர்ஜன ஸஹவாஸமேயாம்‌. நல்ல 
வர்களுடைய நட்புப்‌ பெறுவது மிகவும்‌ அருமை. அரி 
திற்‌ கூடம்‌ நல்லோரின்‌ .உறவு திடப்பட்டால்‌, பின்னால்‌ 
ஒருவன்‌ பேறற்கரும்‌ நன்மைகளை அடைந்து சிறப்படை 
வான்‌. ஆகையால்தான்‌ இணக்கமறிக்‌ திணங்கவேண்டூ 
மென்று ஆன்றோர்‌ கூறுவர்‌. நல்லோரைக்‌ கூடி. ஒருவன்‌ 
அடையக்கூடிய நன்மையையும்‌, தீயோரைச்‌ சேர்ந்து 
ஒருவன்‌ அடையும்‌ கேட்டையும்‌ நோக்கியே, 


nttp://acharya.org 


16 தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ 


ஈல்லாசைச்‌ காண்பதுவும்‌ கன்றே ஈலமிக்க . 

ஈல்லாற்சொத்‌ கேட்பதுவும்‌ சன்றே - ஈல்லார்‌ 

குணங்க ளூரைப்பதவும்‌ ஈன்றே அவரோடு 

இண்‌? யிருப்பதுவும்‌ சன்‌ ற. ன்‌ 

இயாரைக்‌ காண்பதுவுர்‌ தீதே இருவற்ற 

'தயார்சொற்‌ சேட்பதுவுச்‌ இதே - யோர்‌ 

குணங்க ளூரைப்பதுவுர்‌ தே அவரோடு 

இணக்‌& யிருப்பதுவுச்‌ நீது. 
என்று பெரியோரும்‌ கூறி யிருக்கிறார்கள்‌. தொண்டர்‌ 
களுட்‌ சிறந்த விப்ரநாராயணரே தர்ஜன ஸஹவாஸத்தால்‌ 
மதி இழந்தாரேன்றால்‌, ஈம்மைப்போன்ற ஸாதாரண மனி 
தர்களின்‌ நிலையைப்பற்றிக்‌ கேட்பானேன்‌ ? ஸஹ வாஸ 
தோஷம்‌ போல்லாதேன்று நமக்கு அறிவுறுத்த வேண்‌ 
டியே, பகவான்‌ மஹா விரக்தரான விப்ரநாராயணரும்‌ 
தேவதேவியை விரும்பும்படி ஸங்கல்பித்தார்‌. 


7. தேவதேவியின்‌ பிரிவும்‌ ப்ராமணரின்‌ 
வருத்தமும்‌ 

தேவதேவி ப்ராமணரோடு லெ காலம்‌ ஸுுடுத்திருர்‌ 
தாள்‌. அவர்‌ தாம்‌ அரிதில்‌ தேடிய பொருள்களை யெல்லாம்‌ 
அவளுக்கு ஒப்புகித்‌ தவிட்டு அவளுடைய காதலில்‌ 
மயல்கக்‌ இடக்தார்‌. அவர்கையில்‌ பொருள்‌ அபரிமிதமா 
யிருந்த வரையில்‌ தேவதேவி அவரை விட்டு அகலாமல்‌. 
அவருக்கு உண்மையில்‌ பாபெபெவள்போல்‌ நடித்து வக்‌ 
தாள்‌. பேண்களுக்கிட்ட பொன்‌, அன்றே அழியுமன்றோ? 
அவருடைய கைப்‌ போருளும்‌ வேகு சீக்ரத்தில்‌ கரை 
ந்துவிட்டது. 

அதுமுதல்‌ வேசையின்‌ அன்பும்‌ குறைந்தது. அவள்‌ 
அவரைக்‌ இழ்மைப்படுத்தக்‌ தொடங்னோள்‌, அவரிடம்‌ 


nttp://acharya.org 


7. தேவதேவியின்‌ பிரிவும்‌ ப்ராமணரின்‌ வருத்தமும்‌ 17 


அவளுக்கருக்க மதிப்பும்‌ காளாக்கு கான்‌ குறைந்து 
கொண்டே வந்தது, கைப்போருளில்லாதவனை இவ்வுல 
கில்‌ ஒருவரும்‌ மதியாரன்றோ ? 

(சல்லானே யானாலும்‌ சைப்பொருளொன்‌ றுண்டாயி 

னெல்லாருஞ்‌ சென்றல்‌ கெதிர்சொள்வ' ரில்லானை 

யில்லாளும்‌ வேண்டாண்மற்‌ நீன்றெடுத்த தாய்வேண்டாள்‌ 

செல்லா தவன்வாயிற்‌ சொல்‌! 
என்று சான்றோர்‌ கூறியிருப்பதும்‌ இது பற்றியே 
யன்றோ ? 

குடையில்‌ ௮வரிடமுள்ள சொரந்து முழுதும்‌ ஈன்‌ 

கைக்குச்‌ சேர்ந்தபின்‌ அவள்‌ அவரைப்‌ புறக்கணிதுப்‌ 
போய்‌ விட்டாள்‌.  விப்சகாராயணருக்கோ அவளைப்‌ 
பற்றிய ஏக்கம்‌ நீங்கவில்லை. அவர்‌ ௮௮ முதல்‌ பித்தர்‌ 
போல்‌ ஆனார்‌. ஊனையும்‌ மறந்தார்‌, அவர்‌ அவளில்லஞ்‌ 
சேர்ந்து அவ்‌ விட்டுக்திண்ணையில்‌ இராப்பகல்‌ ஓயாது 
காத்துக்கெக்தார்‌. அனால்‌ அவ்விலமகளோ அவரைக்‌ 
கண்ணெடுத்தும பார்க்கவில்லை. 


ஈன்‌ செய்வா! பாபம்‌! பெண்களின்‌ மனமோ கல்‌ 
லைப்போற்‌ கடினமானது. விப்ரசாராயணர்‌ அவளை என்‌ 
வளவு செஞ்சிக்‌ கூப்பிட்டும்‌ அவள்‌ அவரை லக்ஷ்யஞ்செய்‌ 
யவேயில்லை, பணைமிருக்கால்‌ வெகு ப்ரீதியுடையவள்போல்‌ 
பாசாங்கு செய்வாள்‌. ப்ராமணருக்கு இப்போதேனும்‌ 
நல்லறிவு வத்ததோ ? அவருக்கிருந்த அஞ்ஞானம்‌ அவரை 
உண்மை அறியவொட்டாமல்‌ தடுத்தது. அவர்‌ அவள்‌ 
விட்டுத்‌ தெருவிலேயே கா, த்துக்கிடக்தார்‌. அவருக்கிறார்த 
வருத்தம்‌ இவ்வளவென்று சொல்லி முடியாது, அவரு 
டைய ரேகம்‌ இளைத்தத்‌ அரும்புபோல்‌ வாடியது. 

2 


nttp://acharya.org 


18 பொண்டரஉிப்பொடியாழ்வார்‌ 
8. மாயோன்‌ லீலை 


இப்படி மிருக்கையில்‌ ஒருகாள்‌ பகவான்‌ லக்ஷ்மி ஸமே 
சிராய்த்‌ தேவதேவியின்‌ விட்டு விதிவழியே ஆகாயத்தில்‌ 
சுருடவரஹன த்தில்‌ எழுந்தருளினார்‌. 

பிராட்டியார்‌ சமது நாயகனை நோக்‌, “ஸ்வாமி, அவ்‌ 
விட்டு வாயிலில்‌ நிற்பவன்‌ யாவன்‌ ? அவன்‌ முகம்‌ வாட்ட 
முற்றிருப்பதற்குக்‌ காரணமென்ன ? அவனது சோகக்‌ 
தைப்‌ போச்குவது எப்படி. ?”” என்று வினவினார்‌. 

அருட்கடலாயெ பரமபதநாதன்‌, “அவனுக்கு விப்ர 
நாராயணன்‌ என்னு பெயர்‌. அவன்‌ பஹுகாலம்‌ நமக்கும்‌ 
கொண்டசெய்து பரம பாகவதனாய்‌. விளங்னோன்‌. அனால்‌ 
இப்போதோ அவன்‌ கம்மை முத்தும்‌ மறந்து வினைவழி 
நிற்கின்றான்‌. அவ்‌ விட்டுக்காரியான வேசியிடம்‌ காரல்‌ 
சொண்டு அவளே கதியென்று தெருவாயிலைக்‌ கா,ர்‌.துக்‌ 
இடக்சிமுன்‌. அவன து மதியும்‌ விதிவழி சென்று மயங்டிக்‌ 
டெக்றெது, அவள்‌ அவனை வெறுத்துத்‌ தள்ளியும்‌ அசை 
விட்ட அகன்று செல்ல மனமில்லா தவனாயிருக்கறொன்‌?? 
என்று விடையளித்தார்‌. 

இவ்வுரை கேட்டு லசஷ்மியாரும்‌ பரிதபித்து மீண்‌ 
டும்‌ மாயவனை கோக்‌?) “ஸ்வாமி ! சமக்குப்‌ பக்தியுடன்‌ 
தொண்டு செய்துவந்த அப்பாகவதரைத்‌ அன்பற்துக்‌ 
குள்ளாக்குவது அழகன்று, இதுவரை சோதிக்ததே 
போதுமான. இனி அவரைக்‌ தேவரிரின்‌ மாயைக்லைக்‌ 
காக்க வேண்டாம்‌, அவரைத்‌ தடுத்தாட்கொள்வதே 
சருதியாகும்‌” என்னு வேண்டினாள்‌. 

திருமால்‌ தமது தேலியாரின்‌ கருத்துக்கெக்து 
விப்ரகாசாயணாசைத்‌ இருத்தி யாட்கொண்டருள நிச்ச 


nttp://acharya.org 


8. மாயோன்‌ எீலை 19 


யித்தார்‌. உடனே மணிதவேஷம்‌ பூண்டு தமது இருக்‌ 
கோயிற்‌ பர,த்திறங்களில்‌ ஒன்றை வடு துக்கொண்டு கடுகி 
கடந்தார்‌. வேயின்‌ இல்லங்குறுடச்‌ கதவைத்‌ இறக்கும்‌ 
படி வேண்டினார்‌. 

தேவசேவி உள்ளே யிருக்தபடியே, “ரீயார்‌ ?”” என்று 
வினவினாள்‌. 


உடனே பெருமாள்‌, “என்‌ பெயர்‌ அழயெ மணவாள 
கானன்‌. என்னை விப்ரகாசாயணர்‌ உன்னிடம்‌ அனுப்பி 
னார்‌. உனக்குக்‌ கொடுத்து விட்டு வரும்படி என்னிடம்‌ 
பொற்பாத்திர மொன்றைக்‌ கொடுத்‌இருக்கறார்‌, அ சனைப்‌ 
பெற்றுக்கொள்‌?” என்‌,று விடை பசர்த்தார்‌, 


பொருள்‌ என்றவுடன்‌ அப்பரத்தையின்‌ சுளித்த 
முனற்‌ களித்தது. பணத்தைப்‌ பற்றியே மனிதருடன்‌ 
உறவாடும்‌ வஞ்சகியாயே தேவதேவி முகமலர்ச்சியுடன்‌ 
விரைர்து வந்து கதவைத்‌ திறந்தாள்‌. அவள்‌ போத்‌ 
பா.க்திரத்தைப்‌ பெற்றுக்கொண்டு வந்‌, மனிதரைப்‌ பார்‌ 
த்து, “நிர்‌ சென்று உடனே இங்கே வரும்படி கான்‌ 
விப்ரகாராயணரை வேண்டியதாகச்‌ சொல்லும்‌, அவர்‌ 
விரைவில்‌ வரட்டும்‌?! என்று கூறி அனுப்பினாள்‌. 


பெருமாளும்‌ அங்ஙனமே சென்‌ அ விப்ரசாசாயணரை 
கோக்க, “கான்‌ தேவதேவியால்‌ உம்மிடம்‌ அனுப்பப்பெற்ற 
ஸேவகன்‌. அவள்‌ உம்மை உடனே புறப்பட்டு வரும்படி. 
விரும்புகிறாள்‌. இச்‌ செய்தியை உமக்கு அறிவிக்க நான்‌ 
இங்கு வந்தேன்‌” என்றார்‌. 

அதைக்கேட்டு அக்தணரும்‌ அதிக ஸந்பேோரஷங்‌ 
கொண்டார்‌. உடனே வேசியின்‌ இல்லம்‌ அடைக்தார்‌, 


nttp://acharya.org 


20 தொண்டசடிப்பொடியாழ்வார்‌ 


அவள்‌ அவரை ப்ரிதியுடன்‌ வரவேற்ற : உபசரி 4 சாள்‌.. 
அன்றிரவு வீப்ரநாராயணர்‌ அவளுடைய காதல்‌ வெள்ளக்‌ 
இல்‌ மூழ்கச்‌ டெந்ரார்‌. ட 


9. கோயிலில்‌ வட்டில்‌ காணாமற்போதல்‌ 


பொழுது விடிக்‌ த, வழக்கம்‌ போல்‌ பூஜைச்கு 
முன்‌ சோயிற்‌ கதவைத்திறந்த காரியஸ்தர்கள்‌ ஸ்வாமியின்‌ 
வட்டிலைக்‌ காணாது திடுக்ட்டனர்‌. எங்கு படியும்‌ 
இடைக்கலில்லை, பூஜைசெய்யும்‌ அர்ச்சகர்‌ முதலியோர்‌ 
“நாம்‌ அறியோம்‌” என்று கூறிவிட்டனர்‌. 

உடனே அவ்வியம்‌ அரசன்‌ செலிகளுக்‌ செட்டியது, 
அரசனும்‌ கடூஞ்சினன்‌ கொண்டு தன்‌ அரண்மனைக்‌ சாவ 
லரிற்‌ சிலரை அனுப்பிக்‌ களவைக்‌ கண்டு பிடிச்கும்படி. 
சட்டனையிட்டான்‌. அவர்கள்‌ தம்மாலியன்றவரை முயன்‌ 
அம்‌ புலனொன்‌.றம்‌ வெளியாசவில்லை. அவர்கள்‌ “பரத்‌ 
தரம்‌ அசுப்படவில்லையே ! ' அரசன்‌ நம்மைச்‌ சும்மா கிட 
மாட்டான்‌. நாம்‌ அவனது தண்டனையினின்‌ மாட தப்பு 
வது எப்படி. 7 வட்டிலைக்‌ களவாடியவன்‌ கடவுள்‌ சொர 
தென்பதையும்‌ கவனித்திலனே ! அவன்‌ இருட்டுத்‌ தொழி 
லில்‌ சையோர்த்தவன்‌ என்பதற்கு ஐயமில்லை!” என்று பல 
வானு பிதற்றித்‌ ஈம்‌ மூயத்ச பலியாமல்‌ வாளாவிறுக்கனர்‌. 

இச்செய்இ நகரெங்கும்‌ பரலியத, எங்கும்‌ இதைப்‌ 
பற்திய பேச்சாசவே யிறாக்கது. ஈகர்‌ முழுதும்‌ ஒரே குழப்‌ 
பம்‌, ஜனங்கள்‌ தம்‌ மனம்‌ போனபடி பேடிக்கொண்டார்‌ 
சஸ்‌, கடவுள்‌ சொத்தைக்‌ களவாடிய த்ரோஜி கற்க 
பெறான்‌ ! அவன்‌ என்றைக்கேனும்‌ ராஜ ஸேவகர்‌ கைக 
ளித்‌ 8 தண்டனை அடைவது இண்ணம்‌” என்‌ 
நச்‌ சிலர்‌. 


nttp://acharya.org 


10. ப்சாமணர்‌ ராஜ பண்டனை அடைதல்‌ 2 


“பூலநாளைய திருடன்‌ ஒருநாள்‌ அகப்பவோன்‌. இன்‌ 
திட்டாம என்றைக்கேனும்‌ கள்வன்‌ சிவக 
வான்‌” என்றார்‌ ல்‌, 


“கோயிற்‌ காரியஸ்‌ தரே இஇல்‌ ஸம்பத்‌ ப்பட்‌ டிருக்கு 
வேண்டும்‌. உளவதித்தவனே அவ்வேலையைச்‌ செய்திருக்‌ 
றான்‌,  மற்றையோர்க்கு இவ்வளவு துணிவு உண்டா 
காது” என்று விளமபினர்‌ ஒலர, 


“தேரிற்‌ காணமல்‌ நாம்‌ ஓன்றும்‌ சொல்வ.தற்ல்லை, 
இருட்‌ தெரிந்தவனுக்குப்‌ பதுங்கவுக்‌ தெரிந்திருக்கும்‌. 
களவைக்‌ கண்டுபிடிப்பது மிகவும்‌ ௮ராமை'' என்று கூறி 
னர்‌ சிலர்‌. 


அரசனது பணியாளர்‌ அர்ச்சகரையும்‌ பரிசாரகரை 
யும்‌ அச்‌ சுறுத்திப்‌ பார்த்தும்‌ வட்டிலைப்பற்றிய உண்மை 
வெளியாகவில்லை, அவர்கள்‌ எடுத்திருக்காலன்றொ ராஜ 
தண்டனைக்குப்‌ பயந்து ஓடோடியுஞ்‌ சென்று கவர்ந்த 
பொருளை அவனிடம்‌ செர்ப்பித்து அவனது கதமையை 
யும்‌ பெறுவர்‌? 


30. ப்ராமணர்‌ ராஜ தண்டனை 
அடைதல்‌ 
தேவதேவியின்‌ விட்டில்‌ வேலைசெய்துகொண்‌ டிருக்த 
பணிப்பெண்‌ ஒருத்தி நன்‌ யஜமானியிடம்‌ புதிதாய்‌ ஒரு 
பொற்‌ பாத்திரம்‌ இருக்கக்‌ கண்டாள்‌. கோயிற்‌ பாத்திரம்‌ 
களவுபோன செய்தியறிக்த அவ்வேலைக்காரி தேவ தேலிமி 
னிடம்‌ உள்ள பாத்திரமே கோயில்‌ வட்டிலாயிருத்தல்‌ கூடி 
மென்னு அதுமானித்‌ தணர்க்‌து உடனே அரண்மனை ௨, 
யோகஸ்தரிடம்‌ சென்று, “ஐயன்மீர்‌ ! கான்‌ தேவதேவி 


nttp://acharya.org 


22 ொண்டாடிப்பொடியாழ்வார்‌ 


பென்னும்‌ பாக்கு ஊழியம்‌ செய்பவள்‌. அவள்‌ வீட்டில்‌ 
ஒரு பொற்ணெணம்‌ இருர்கள்‌ கண்டேன்‌. கான்‌ அப்பார்‌ 
டை இத்தனை காட்சணாய்ப்‌ பார்த்ததில்ல. இன்று 
அது ஏன்‌ கண்ணுக்கு எதிர்ப்பட்டன. ஒருகால்‌ 
சோயில்‌ பாத்திர. தைக்‌ களவாடி யாரேனும்‌ அதை அவ 
ளுக்கு ௮ளிர்‌ 
சென்று. ஆராய்‌ 


அ 


'ருக்கலாமென்‌ றெண்ணுறேன்‌, மங்கள 


கால்‌ உண்மை வெளியாகலாம்‌!” என்னு 
விகயமாய்‌ விண்ணப்பித்‌துக்கொண்டாள்‌. அதைக்கேட்ட 
அவர்கள்‌ வியப்பும்‌ ஈஒழ்ச்சியும்‌ அடைக்கு அவளுக்‌ 
குப்‌ பரிசளித்‌ ஈனுப்பித்‌ பேவதேவியின்‌ விடி நோக்கிச்‌ 
சென்றன. 

தேவசேலிபின்‌ விட்டினேக்‌ காவலர்‌ ரூழ்க்துகிற்சு 
உத்யோகஸ்‌ ஈர்‌ உள்ளே சென்று சேவசேகியை நோக்கி, 
“சேவதேலி ! உன்னிடம்‌ புதிதாய்க்‌ கிடைத்திருக்கும்‌ 
பொற்‌ பாத்திரத்தைக்‌ கொண்டுவா" என்றனர்‌. உடனே 
அவள்‌ பயத்தோடும்‌ சென்று அக்‌ ணெணத்தைக்‌ கொணர்‌ 
ந்னு அவர்முன்‌ வைகள்‌. 


வவர்கள்‌ அவளைப்‌ பயமுறுத்தி “ரீ இதனை எங்க 
னம்‌ களவாடினாய்‌ ?” என்று வினவினர்‌. 


அவள்‌, “யான்‌ ஒரு பாபமும்‌ அறியேன்‌, எனனி 
டம்‌ வழக்கமாய்‌ வந்துகொண் டிருந்த விப்ரகாராயரை 
னென்னும்‌ ப்ராமணர்‌ அழிய மணவாள காளன்‌ மூலம்‌ 
அதைக்‌ கொடுத்தனுப்ப நான்‌ அவனிடமிருந்து பெற்றுக்‌ 
கொண்டேன்‌. அவரை வரவழைப்குக்‌ கேட்டால்‌ மற்ற 
விஷயங்களும்‌ வெளியாகும்‌” என்றான. 

உடனே காவலர்‌ கலச புறப்பட்டு விப்ரகாராயணமரை 
அல்விடம்‌ கொண்டு வந்து ிஅு;்தினர்‌. உத்தியோகஸ்தர்‌ 


nttp://acharya.org 


1௦. ப்சாமணர்‌ ராஜ ஈண்டனை அடைசல்‌ 23 


வேசியையும்‌ விப்ரரையும்‌ அரசவைக்குக்‌ கூட்டிச்‌ சென்ற 
னர்‌, அரசன்‌ அவ்லிருவசையும்‌ இனந்து கோக்‌, “இவ்‌ 
வட்டில்‌ உங்களுக்குக்‌ டைத்தது எப்படி?” என்று 
வினவினான்‌. 

தேவதேவி முன்னர்‌ உக்தியோகஸ்‌ கரிடம்‌ கூறிய 
படியே மீண்டும்‌ உரைத்தாள்‌, அவள்‌ அவ்வேழைப்‌ 
பார்ப்பனரைச்‌ காட்டிக்‌ கொடுக்க அரசன்‌ கண்கள்‌ கோபத்‌ 
தால்‌ சிவந்தன, உடு துடித்து. அவன்‌ பற்களை கற 
நறவென்றனு குடித்து “ஏ, ப்ராமணா ! உன்பிறப்புச்குத்‌ 
தகாத செய்கைக்கு உன்‌ மனம்‌ எங்கனம்‌ இடங்கொடு த்‌ 
௮ ? மீ பூண்டிருக்க தவக்கோலத்தை விடுது வேசியை 
அடைர்ததுமன்தி கடவுட்‌ சொத்தைக்‌ காவாடவுக்‌ 
தணிந்தனையே.! உன்‌ தைரியத்தை என்னென ஜிகழ்‌ 
வ?” என்று கடிர்துரைத்தான்‌. 


விப்ரகாராயணர்‌ அரசனை ரோக்டி, “அரசே! கடவுள்‌ 
சா௯ூியாக நான்‌ ஒன்றும்‌ அறியேன்‌, ஏன்‌ என்மீது இந்த 
அபாண்டமான பழியைச்‌ சுமத்தகிறிர்கள்‌? நான்‌ தேவ 
தேவியைக்‌ காதலித்தது உண்மை; அயினும்‌ அவளுக்கு 
கான்‌ அப்‌ பாத்திரத்தைக்‌ கொடுத்து அனுப்பியதாக 
அவள்‌ கூறுவது முத்றும்‌ பொய்யேயாகும்‌, எனக்குத்‌ 
தொதனுமில்லை; கான்‌ வட்டிலையும்‌ பார்த்த இல்லை” என்று 
கூறி முடித்தார்‌. 

இதனால்‌ தேவதேவிக்கும்‌ விப்ரகாசாயணருக்கும்‌ 
பெரிய விவாதம்‌ உண்டாயத, அவர்களுக்குண்டான 
மனஸ்தாபம்‌ முதிர்ந்தது, ஒருவரை யொருவர்‌ வைது 
தூஷித்தனர்‌. இவ்விருவர்‌ கடக்தைகளையும்‌ கண்ட 
அரசன்‌ களவைப்பத்தி ஒருவிதமாயும்‌ நீர்மானிக்கக்கூடா 2 


nttp://acharya.org 


24 தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ 


வனானான்‌, அவன்‌ தன்‌ மக்திரிகளோடு கலந்து யோசனை 
செய்தான்‌, 

பின்‌ அல்‌ வேரியை நோக்‌ அரசன்‌, “பெண்ணே ! 
அப்‌ பிராமணன்‌ அப்‌ பாத்திரத்தை அவன அ அந்தரங்க 
னான அமுயெ மணவாளன அ உதவியாற்‌ கவர்ந்து உனக்‌ 
குச்‌ கொடுத்தனுப்பியகாக ஏற்படுறெது, ஆகையால்‌ கி 
களவாடிய பொருளைப்‌ பெற்றமைக்குச்‌ கண்டனைக்குள்‌ 
ளாகவேண்டியவளாறொய்‌. 8 செலுத்தவேண்டிய அப 
ராதந்தை வைத்தளிட்டு விடுதலை யடைவாயாக! என்று 
மொழிந்து ப்ராமணனை நோக்கு, “ப்ராமணா ! நீ செய்த 
குற்றம்‌ ஸாமான்யமான தன்று, களவு பஞ்சமாபா ககங்க 
ளுள்‌ ஒன்றாறெஅ, நி கவர்ந்த வட்டிலோ ஸர்வலோக 
கர்த்தாவாகிய இறைவனுக்‌ குரியதாகும்‌, இதனினும்‌, 
கொடிய செய்கை வேறொன்றில்லை. களவு செய்ததுமன்றி 
அரைப்பற்றி “ஒன்‌.றுமறியேன்‌! என்று ஸாதிக்கவும்‌ 
முயன்றனை, ப்ராமணர்‌ வெறுக்க,த்தக்க களவு, காமம்‌, 
பொய்‌ என்னும்‌ மு,ர்‌ திக்குணங்களும்‌ உன்னிடம்‌ உள்‌ 
ளன, பசவானிடத்தில்‌ அபசாரப்பட்டவன்‌ கரையேறுவ 
அண்டோ ? அடாது சேய்தவன்‌ படாது பவோனாசையால்‌ 
நீ தண்டனைக்‌ குள்ளாகவேண்டியவ னாகளுய்‌, அரினும்‌ 
நிசெய்‌ு பெரும பிழைக்குத்‌ தக்க தண்டனை இன்ன 
தென்று எனக்கு விளங்கவில்லை. பொன்னைக்‌ களவு செம்‌ 
வோர்க்குரிய சண்டனையை நி பெறவேண்டியவன்‌, நூல்வல்‌ 
லாரைக்‌ கலக்து ஆராய்ந்து உனச்குரிய தண்டனையை 
விதிக்கும்‌ வசையில்‌ 8 சிறையில்‌ அடைபட்டுக்‌ டெப்பாய்‌!” 
என்று கூறினான்‌. உடனே ஏவலாளர்‌ அந்தணமைச்‌ 
சிறைக்கோட்டதனுச்குக்‌ கூட்டிச்‌ சென்தனா. தேவ 
தேவியும்‌ அபராப்‌ பணததைச்‌ செலுத்திவிட்டு வீலை 
யடைக்தாள்‌. 


nttp://acharya.org 


ரர, பிராப்பபின்‌ கருணை 25 


11. பிராட்டியின்‌ கருணை 


நராமணர்‌ தன்லிதியை நினைந்து மனங்கலங்னோர்‌. 
றையில்‌ அடைபட்டபின்‌ அவர்‌ தம்‌ நிலைமைக்குப்‌ பெரி 
அம்துச்த்தார்‌. தம்மை வெறு 'த்துக்கொண்டார்‌. ஸத்ய 
நெறி கடர்து தாம்‌ கேடுற்றதற்கு மிகவும்‌ இரங்‌ தடிச்‌ 
தார்‌, “குருணைக்கடலாயெ எம்பெருமானே !' தேவரீருச்‌ 
குச்செய்து வந்த தளவத்தொண்டைவிட்டதன்‌ பயனாக 
வன்றே இந்துத்‌ அன்பம்‌ நேர்ந்து. இனியேனும்‌ 
என்னை உன்‌ திருவடிகளில்‌ இடையறா,ச பக்தியுடையனா 
கும்படி. அருள்புரியலாகாதா ? வேரிவீடே கதியெனக்‌ 
இடந்த பாவியேன்‌ அல்லல்‌ உற்று அவதிப்படுின்றேன்‌. 
நான்‌ விபெட்டு நல்வாழ்வு வாழ்வது என்றோ ? பேண்‌ 
மோஹம்பெரும்பேதைமைத்து என்னும்‌ ஆன்றோர்‌ ஆணை 
யைமீறி துயரக்கடலுள்‌ ஆழ்ந்து நிற்கும்‌ எளியேனைச்‌ 
கைவிடாது காப்பது நின்பொறுப்பே யன்றோ 2 இழிஞ 
ணுக்‌ கருள்சுரந்து ஈற்பச மளிப்பது நின்‌ ஸெளலப்ய்‌ 
இற்கும்‌ தலைமைக்கும்‌ பொருக்துமன்றோ ? அடுத்தவர்களை 
ரக்ஷிக்கும்‌ அருங்‌ குணம்‌ உன்னிடம்‌ இருந்தது பற்றி 
யன்றோ கஜேந்தரன்‌, ப்ரஹ்லாதன்‌, த்ருவன்‌, மார்க்கண்‌ 
டேயன்‌ முதலியவர்‌ நின்னையே சரணாகவடைக்‌,து மேன்மை 
நிலையடைந்தனர்‌. ஸர்வேசா ! அடியேனை ஆட்கொண்டு 
உய்லித்தருள்வது கின்‌ எளிமைக்கு நேர்மைத்தாகும்‌. 
தேவர்‌, முகிவர்‌, ருஷிகள்‌ முதலிய பெரியோரின்‌ ஹ்ரூ 
'தயகமலத்தில்‌ ஸதாவீற்திருக்து அவர்களுக்கு இன்னருள்‌ 
யுரிவதாலன்றோ உன்னையே முதற்றெய்வமென்னு உலகம்‌ 
போற்றுகின்றது ! ஒரு பாபத்தையுமறியாத கான்‌ கள்வ 
னென்று குத்தஞ்சாட்டப்பட்டு வருக்துவதும்‌ அவ்விலை 
மாதின்‌ மையலில்‌ மண்டிக்கடந்கதன்‌ பயனாலன்றோ? துர்‌ 
ஜன ஸஹவாஸம்‌ துன்பத்தையே பயக்கும்‌ என்பதத்கு 


nttp://acharya.org 


26 கொண்டரடிப்பெடியாழ்வார்‌ 


நானே இலச்காஇன்றேனே ! என்‌ செய்வேன்‌ ! கடவுளின்‌ 
இருவருள்‌ கூவெது என்னு கொலோ ?” என்று ப்ரலா 
மிர்தார்‌. ‘ 

வேதியரின்‌ ப்ரைபக்தைத்‌ இருமகள்‌ கேட்பெபரித 
பித்துக்‌ ஈம்‌ கொழுகரான பெரிய பெருமாளை நோக்க, 
“ஸ்வாமி ! அவ்வக்சணரை ஒறுக்‌ஈதுபோதும்‌. அவர்‌ 
பச்சா,க்தாபப்பட்டு வருந்துவதை தேவரிர்‌ அதியவில்‌ 
லையா? ஐயோ பாபம்‌! அவரைச்‌ சோதித்தது போதும்‌. 
இனி அவரிடம்‌ சுருணைகாட்டி அருள்பு ரியவேண்டும்‌. 
மனைங்கசிக்து உருயெரற்றும்‌ அவரது ஏழ்மை சிலையைக்‌ 
சுண்டு ஸஹிக்க என்னாற்கூடவில்லை, அடியாள்‌ பொருட்டே 
அம்‌ ௮வசை த்‌ தடுத்தாட்கொள்ளும்படி ப்ரார்த்திக்றேன்‌.. 
முன்போல்‌ துளவத்தொண்டு புரிக்கு ஈற்ததிபெறும்படி 
அவருக்‌ கருள்புரிக” என்‌.அ குறையிரந்தாள்‌. 


பக்தர்களிடத்தில்‌ பிராட்டிக்‌ குள்ள கருனை தான்‌ 
என்னே ! அடியவர்கள்‌ பகவானது க்ருபையைப்‌ பெற்று 
உய்வ ற்கு அவள்‌ புரியும்‌ உதவிதான்‌ என்னே ! உலகத்‌ 
அரர்தோன்றம்‌ அல்லாவுமிர்களுக்கும்‌ தாயாய்‌ நின்று 
அவர்க்குற்ற இடரைத்தன சாகப்‌ பாவித்துப்‌ பகவானிடம்‌ 
பரிந்து ஈற்தியளிக்கும்‌ அருமைச்‌ தருக்குரைத்தை என்‌ 
னென்று புகழ்வது ? 


பெரிய பெருமாளும்‌ பிராட்டியையோக்டி, “லிப்ரகா 
ராயணனைக்‌ காப்பாற்றுவது நமது கடமையே, மண்‌, 
பேண்‌, போன்‌ என்னும்‌ மூன்றும்‌ அழியும்‌ தன்மையன. 
அவற்றால்‌ ஒருவன்‌ அடைவது துன்பமேயன்‌ றி வேறன்று, 
பகவானது சரணகமலங்களே பற்றத்தக்கவை. இல்வுண்‌ 
மையை ஈமு பக்தன்‌ அதுபவததால்‌ கண்டதியவேண்டு 
மென்பரேர என்‌ கோக்கமாகும்‌, ரெவசேளியின்‌ வலையில்‌ 


nttp://acharya.org 


12. அசன்‌ ப்சாமணசை விலிக்கல்‌ 27 


அகப்பட்டதனால்‌ விப்ரகாராயணன்‌. ஈலித்தலைந்தான்‌. 
அசசதண்டனை அடைக்தபின்‌ தன்‌ லையை உள்ளபடி 
அறிந்து தொண்டான்‌. தன்‌ பிழையை உணர்ந்து உள்‌ 
ளங்கொஇக்கன்றான்‌. . அவனவன்‌ வினையின்‌ பலனை அவ 
னவனே அஅபவத்தாற்கண்டு ஈலமடைறொன்‌. அதனால்‌ 
சான்‌ அவனுக்கு அரசதண்டனை விதிக்கும்படி. இல்லாத 
குற்ற க்தை அவன்பேரில்‌ சாட்டவேண்டி யிருக்க, அவ 
ரவர்‌ செல்லும்‌ வழியே கிட்டு அல்லல்‌ உண்டாச்கிப்‌ 
பின்‌ அவ்வழியினின்‌ றும்‌ அவரைச்‌ திருப்புவதே எளி 
நகும்‌, கம்‌ அடியவன்‌ கன்‌ கைங்கர்யத்தை விட்டு 
விலைமாதின்‌ மையலில்‌ சக்‌ அலைக்தசன்‌ பயனைக்‌ 
கானே அ.அபவித்ததனாலல்லவோ அவனுக்கு இப்போது 
மனக்கடிவும்‌ பச்சாத்தாபமும்‌ உண்டான்றன? அவனை 
ஆட்கொள்வதற்கு இதுவே தகுந்த காலமாகும்‌?! என்று 
தம திருவுள்ளக்‌ கருத்தை வெளியிட்டுப்‌ பிராட்டியின்‌ 
விருப்பத்திற்‌ கிசைக்தருளினார்‌. 


12. அரசன்‌ ப்ராமணரை விடவித்தல்‌ 


உலகங்கள்‌ யாவற்றையும்‌ புரக்‌ களிக்கும்‌ ஆதிமூர்த்தி 
யாரிய சுமலக்கண்ணன்‌ தம்‌ அடியவர்‌ படம்‌ வேதனை 
யைக்‌ காணப்பொறாராய்‌ வேதியர்க்கு கற்பகம்‌ அளிக்கத்‌ 
இருவுள்ளல்‌ கொண்டார்‌. 

அவ்விரவே பகவான்‌ மன்னன்‌ கனவில்‌ தோன்றி, 
“வேந்தே ! விப்ரசாராயணன்‌ ஒரு பாபசுதையும்‌ அறி 
யான்‌. பொற்ணெணத்தைக்‌ கவர்க்சுவன்‌ அவன்‌ அல்‌ 
ன்‌, விலைமகளிடம்‌ அவன்‌ கொண்ட வேட்கையை 
றிந்த காம்‌ அவ்வடியவனைத்‌ தடுத்தாட்கொள்ள,ர்‌ 
திருவுள்ளக்கொண்டு இவ்வுபாயத்தைக்‌ கைக்கொண் 


http://acharya.org 


28 கொண்டாடிப்பொடியாழ்வார்‌ 


டோம்‌, ஸக்கிஇப்பாத்ரத்தை நாமே எடுத்துச்‌ சென்று 
வேரிகையிற்‌ கொடுக்கோம்‌. கரமே அழயெ மணவாள 
தராஸனென்னுக்‌ நாகன்போல்‌ வேஷந்தாங்‌இ அவ்வேசி 
பால்‌ சென்றோம்‌, ராஜ தண்டனையே சார்பாக அவன்‌ 
தற்கதிபெறவெண்டியவனாகைபின்‌ அங்ஙனஞ்‌ செய்தோம்‌. 
அவன்‌ அடையவைண்டிய தண்டனையும்‌ அடைர்‌ தாயிற்று, 
அவனைச்‌ சிதையினின்‌ று உடனே மீட்டு முன்னர்‌ அவன்‌ 
எமக்குச்‌ செய்து வக்த இருப்பணியைச்‌ செய்துவருதற்கு 
வேண்டிய ஸெளகர்யங்களைக்‌ குறைவின்றி முடி. தவை: 
அத்தம்‌ தனியிடம்‌ பெற்றுள்ள கனமும்‌ எமக்குவேண்‌ 
டியதில்லை” என்ற கட்டளையிட்‌ டருளினார்‌. 

உதய மாயித்று, அரசன்‌ அயில்‌ நீங்கி எழுந்த 
அடன்‌ அந்தணர்‌ அடைபட்‌ டிருந்த காராக்ரஹர்றை 
அடைந்தான்‌, ப்ராமணர்‌ பகவக்காம ஊங்ரேத்தனம்‌ 
செய்துகொண்டும்‌ தம்‌ இவினையை நினைக்து நினைந்து 
மனம்‌ உருஇயும்‌ நின்றார்‌. அவர்‌ தூய நிலையைக்‌ கண்ட 
மன்னவன்‌ வெகு பரபரப்போடும்‌ சென்று அவர,து திரு. 
வடிக்‌ தாமரைகளில்‌ விழுந்து ஸாஷ்டாங்கமும்‌ நிலத்‌ 
இற்றோயப்‌ பணிந்து கூப்பிய கையுடன்‌ அவரை நோக்‌, 
“ஸ்வாமி ! தேவரிரது மஹிமையைச்‌ சிறிதும்‌ அறியும்‌ 
இறன்‌ பெறாத புன்மையேன்‌ செய்த அபராததபை தமித்‌ 
அருள வேண்டும்‌. பாகவதாபசார த்தால்‌ பெரும்‌ பாவி 
யானேன்‌. அடியேனைப்‌ புனித னாக்‌? யருளல்‌ வேண்டும்‌. 
நேவரிர்‌ முன்‌. போல்‌ ௮ழயெ மணவாளன்‌ கைக்கர்யத்‌ 
தைச்‌ செய்து வருக, தேவரீசது இருவடி பலத்தாலும்‌, 
வம்பக்குத்‌ னும்‌ இச்‌ இறைக்‌ கோட்டம்‌ அறச்சாலை 
யாயிற்று, எம்பெருமானையே தூதனாகப்‌ பெற்ற தேவர்‌ 
து பெருமையை பினைக்குந்தோ அம எம்‌ முள்ளம்‌. உருகு 
இன்றத”? என்னு அரற்றி உடனே அவர்‌ கை, கால்களி 


http:/acharya.org 


13. விப்சகாசாயணர்‌ இருக்தி கலமடைல்‌ 20 


லிருக்த களைகளை அவிழ்த்து அவரை விடுளிக்கக்‌ கட்‌ 
டனையிட்டான்‌. 

விப்ரராராயணரும்‌ அரசனைக்‌ குளிர நோக்க யருளி, 
“மரசனே ! யாவும்‌ பகவத்‌ ஸங்கல்பமே யன்றி நம்மா 
லாவது ஒன்னுமில்லை, வே? வீடே கதி யெனக்‌ இடந்‌ 2 
எனக்குக்‌ கடவுள்‌ இக்‌ தண்டனையை உன்‌ மூலமாய்‌ 
அளிர்தார்‌. அதன்‌ பொருட்டு 2 வருந்த வேண்டிய 
இல்லையன்றோ? உன்னால்‌ என்‌ பதி எனக்கு மீண்டும்‌ 
வசப்‌ பெற்றேன்‌. கான்‌ இனி கல்‌ வாழ்வு வாழ்வதற்கு 
ரியே ஊன்றுகோல்போ லானாய்‌, உனக்கு கான்‌ என்‌ 
அம்‌ நன்றியுடையனா பிருக்கக்‌ கடமைப்பட்‌ டிருக்கிறேன்‌. 
அரசன்‌ கடவுளின்‌ அம்ச மென்று பெரியோர்‌ கூறுவர்‌. 
கடவுளின்‌ ஆணையை உல்‌ நிறுத்துவதற்கே அரசர்‌ 
ஏற்பட்‌ டிருச்ன்றனர்‌” என்று கூறி அவனை ஆர்வ 
இது அவனிடம விடை பெற்றார்‌. 


18. விப்ரநாராயணர்‌ திருந்தி ஈலமடைதல்‌ 


வேதியர்‌ சமது பாபச்‌ செயல்களுக்காகப்‌ பெரிதும்‌ 
இரங்கினார்‌, அவர்‌ பாகவதர்‌ பலரைக்‌ கண்டு “அடியேன்‌ 
இழைத்த பாபங்களுக்குக்‌ கழுவாய்‌ யாது? பகவத்‌ 
இருபைக்குப்‌ பாத்ரனாப்‌ உய்வதெல்ஙனம்‌ ? எம்‌ போலி 
யர்ர்கு மறை அல்கள்‌ விதித்திருக்கும்‌ ப்ராயச்சித்தம்‌ 
இன்னதென்று ஆராய்க அரைக்க பர்த்து? 
என்று. வேண்டினார்‌. 

நூல்‌ வல்ல மறையவரும்‌, “விப்ரரே ! பாகவ கரக 
ளின்‌ ஸ்ரீ பாதங்களைப்‌ புனித மீர்‌ கொண்டு விளக்கி அத்‌ 
திர்த்தத்தைப்‌ பருகுவதே எல்லா பாபங்கட்கும ப்ராயச்‌ 
இத்தமாகும்‌. பாகவத ஸ்ரீ பாது இர்த்தமே ஸர்வ பாபம்‌ 


nttp://acharya.org 


30 தொண்ட ரடிப்பொடி.யாழ்வார்‌ 


களையும்‌ பேரக்சு வல்லது, பாகவதர்‌ பெருமையை இக்‌ 
சன்மைச்சொன்றியம்ப முடியாது”? என்று கூதினார்‌. 


அன்‌ வுசை கேட்டு ப்ராமணரும்‌ இனைந்தோதுர்‌ 
பாகவசர்களை ௮ராஇத்து அவர்களிடம்‌ ஸ்ரீ பாத இர்க்கர்‌ 
செர்ம்னுச்கொண்டு அதனைப்‌ பரு” “இன்றே யான்‌ பிற 
லிப்‌ பெரும்‌ பயன்‌ பெற்றேன்‌ ! இனி எனக்குக்‌ குறை 
யாதுமில்லை” என்று மனங்‌ களித்திருக்கார்‌. அவர்‌ 
“ஸ்ரீமந்‌ நாராயணனே ஸர்வவித பந்து. அவரல்லால்‌ 
தெய்வமில்லை, அவரிடம்‌ அன்பு பூண்டொழுகும்‌ சீரியரின்‌ 
திருவடிகளைத்‌ தம்‌ சேன்னியிற்‌ சூட்வோர்‌ எளிதிற்‌ பரம 
பதம்பேறுவர்‌” என்னுந்‌ இடமான கொள்கை யுடையராய்‌ 
விளங்கினார்‌. அவருடைய பாகவத பக்தியையும்‌ லேச்‌ 
மையும்‌ கண்டோர்‌ அவருடைய மஹிமையை அறிந்து 
கொண்டாடினார்கள்‌. அவரும்‌, “பரகவதர்களின்‌ இருவடி,,4 
அகளையே அரும்பொருளாசக்‌ கருதி அதனைத்‌ ஈம்‌ சரத்‌ 
தில்‌ சூடியும, அது கலந்த நீரைப்‌ பருயும்‌ பெருமை 
யடைக்ததனால்‌ தர்மைத்‌ “தொண்டரடிப்பொடி” என்று 
அழை்துக்கொண்டார்‌. அதனால்‌ அவருக்கு அப்பெயரே 
நிலைக்து நின்றது, 


ஸ்ரீரங்ககாதன்‌ தமது பக்தரான தொண்டரடிப்‌ 
பொடியாழ்வார்‌ திருக்திநரலமடைந்து முன்‌ போல்‌ தளவத்‌ 
தொண்டில்‌ ஈம்‌ காலத்தைக்‌ கழித்துப்‌ பரம பாகவதராய்‌ 
விளங்குவதைக்‌ கண்டு களித்து அவருக்கு ஸேவை 
சாதித்‌ அருளினார்‌. பின்‌ ஆழ்வார்‌ பகவானின்‌ ஐவகை 
நிலைகளையும்‌ ஸேவித்து கலமடைய விரும்பினார்‌. பரந்‌ 
காமனும்‌ ஆழ்வாரின்‌ திருவுள்ள க்திற்கு இரங்கி அங்‌ 
நுனமே அன்‌ பெறாமைகளைக்‌ காட்டி யருள தொண்டரடிப்‌ 
பொடியாழ்வார்‌ டகவானை லேலித்து அனத்தல்‌ மூழ்‌ 


nttp://acharya.org 


13. விப்ரராராயணர்‌ இருக்கி ரமடைதல்‌ 31 


இன்புற்றிருக்கார்‌. ஐவகை நிலைகளுள்ளும்‌ அர்ச்சைபி 
லேயே அவர்‌ மனம்‌ ஈபெட்டு நின்றது. பெரியபெரு 
மாளையன்ஜி அவர்‌ பிறிதொன்றையறிக்‌ தவரல்லர்‌. 

ஆழ்வாரின்‌ ப்ர;காப;ர்தைக்‌ கண்டாரும்‌, கேட்டா 
ரூம்‌ அவருடைய ஓழுக்க த்தையும்‌, சிலத்தையுங்‌ கண்டு 
வியப்புற்றனர்‌. 

தேவரேவியும்‌ ஆழ்வாரைப்போல்‌ இருக்திரலமடைய 
விரும்பினாள்‌. அவள்‌ தன்‌ ஸொத்சைப்‌ பெரியபெருமா 
ுச்கேயுரிமையாக்கி தவக்‌ கோலம்‌ பூண்டு பாகவ தர்களைப்‌ 
புகலிடமாக வடைக்து தன்‌ வாழ்‌ காளை பசுவத்‌ பாகவத 
கைங்கர்யத்தில்‌ கழித்து ஈற்கதி பெற்றாள்‌. பூவினைச்‌ 
சேர்ந்த நாரும்‌ மணம்‌ பெறும்‌ என்னும்‌ மு.து மொழிக்‌ 
இணங்க தேவதேளியும்‌ ஆழ்வாரின்‌ இருவடி ஸம்பந்தம்‌ 
பேற்றமையால்‌ வைகுக்தம்‌ பெற்றுப்‌ பிறவி யனுத்தாள்‌. 
பெரியோரிணக்கம்‌ வீண்‌ போகா தன்றோ ? 


ஆழ்வார்‌. பாகவதர்‌ பெருமையையும்‌, பசுவானின்‌ 
ஸளைலப்யத்தையும்‌, தமது இழிமையையும்‌, தாம்‌ பெற்ற 
பகவத.அபவத்தையும்‌ உலஎனர்க்கு அறிவித்து அவர்‌ 
களை உய்கிக்கத்‌ இருவுள்ளங்‌ கொண்டு “இருமலை! “இருப்‌ 
பள்ளியெழுச்ச” என்னும்‌ இவ்ய ப்ரபந்தங்களை அருளிச்‌ 
செய்தார்‌. பெரியபெருமானே செவி சாய்த்துக்‌ கேட்டு 
அருள்‌ சுரக்கத்‌ தாமே சொல்வோனாக கின்று தம்‌ குறை 
2௯ விண்ணப்பித்தத்‌ *இருமாலை' பாடி சாத்தியருளினார்‌. 
இருமாலைபி ௮ள்ள பாசுரங்களைத்‌ இனக்தோறும்‌ அறுஸர்‌ 
தானம்‌ செய்பவன்‌ பகவானுடைய அறுக்‌ரஹ க்தையும்‌, 
பாகவதரின்‌ தொடர்பையும்‌ பெற்று எல்லா ஸ-டகங்களுட 
தும்‌. விளல்குவா மென்பது இண்ணப. திருமாலையை 
மனப்‌ பாடா பண்ணிக்‌ காலைபும, மாலையும யாகம்‌ 


nttp://acharya.org 


32 தொண்டாடிப்பாஹாழ்வார்‌ 


செய்வது மென்ரையைத்‌ ரும்‌, திருமாலைப்‌ பாடல்கள்‌ 
கல்லும்‌ கரைர்‌ அருகுக்‌ உன்மையில்‌ பாடப்‌ பெற்றுள்‌ 
ளன, பொருட்‌ செறிவும்‌ சொற்சுவையும்‌ மிகுதியாக 
வடைய அற்வாரின்‌ ப்ரபர்தங்களைக்‌ கொண்டாடாதவர்‌ 
இருவருமிலர்‌ 


இங்கனம்‌ உலகத்தாலா வாழ்வித்து ஆழ்வார்‌ தம்‌ 
வாளுள்‌ முழுதும்‌ ஸ்ரீ சங்க க்ஷேத்சச்திலேயே கழித்த 
முடிவில்‌ அம்தமில்‌ இன்ப துக்‌ சேதுவான பரமபத விட்‌ 
டினைப்‌ பெற்று இருரார்த்தரானார்‌. 


பச்சைமா மஹலபோல்மேனி பவளவாய்‌ கமலச்சேங்கண்‌ 
அச்சுதா! அமரரேறே! ஆயர்தம்‌ கோழர்தேயேன்னும்‌ 
இச்சுவைதவிர மான்போ யிந்திரலோக மாளும்‌ 
அச்சவைபேரினும்‌ வேண்டேன்‌ அரங்கமா ௩ககுளானே, 


வேதநூல்‌ பிராயம்நூறு மனிதர்தாம்‌ புதுவரேனும்‌ 
பாதியும்‌ உறங்கிப்போகும்‌ ரின்றதில்‌ பதிவமாண்டு 
பேதைபா லகனதாகும்‌ பிணிபசி மூப்புத்தன்பம்‌ 
ஆதலால்‌ பிறலிவேண்டேன்‌ அரங்கமா கசகளானே. 


Printed at he ‘Caxton Press," Madras — 1925. (A) 


nttp://acharya.org 


